﻿130. தன்னை அறியாதவனைத் தவிர வேறு யார் இப்ராஹீமின் சன்மார்க்கத்தைப் புறக்கணிக்கப்போகிறார்? நாம் அவரை இவ்வுலகில் (இறைத்தூதராகத்) தேர்ந்தெடுத்தோம். மறுமையிலும் அவர் நல்லடியார்களில் ஒருவராகத் திகழ்வார்.
131. அவருடைய இறைவன் அவரிடம், "நீர் (எமக்குக்) கட்டுப்பட்டு நடந்துகொள்வீராக" என்றான். அதற்கு அவர், "அகிலங்களின் அதிபதி(யாகிய அல்லாஹ் வு)க்குக் கட்டுப்பட்டேன்" என்றார்.
132. இப்ராஹீமும் யஅகூபும் தம் பிள்ளைகளுக்கு இதையே அறிவுறுத்தினர். "என் மக்களே! அல்லாஹ்  உங்களுக்கு இ(ஸ்லா)ம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளான். ஆகவே, (அல்லாஹ் வுக்கு அடிபணியும்) முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்துவிடக் கூடாது" (என்றனர்).
----------------------------------------------------
இங்கு ஏக இறைமறுப்பாளர்களுக்கு இறைவன் பதிலடி கொடுக்கின்றான். அவர்கள் அல்லாஹ் வுக்கு இணை கற்பிக்கும் புதிய அனாசாரத்தைத் தோற்றுவித்தனர். இது உண்மைவழி நின்றவர்களின் தலைவரான இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு எதிரான செயலாகும்.
இப்ராஹீம் (அலை) அவர்கள் ஏக இறைக்கொள்கையில் தெளிவாக இருந்தார்கள்; கண் இமைக்கும் நேரம்கூட அவர்கள் இணை கற்பித்ததில்லை; வேறு தெய்வங்களை வழிபட்டதில்லை. தெய்வங்களாகக் கருதப்பட்ட அல்லாஹ்  அல்லாத அனைத்திலிருந்தும் அவர்கள் விலகியிருந்தார்கள். இந்த விஷயத்தில் தம்முடைய ஒட்டுமொத்த சமுதாயத்திலிருந்து வேறுபட்டு நின்றார்கள்; ஏன், அதற்காகத் தம் தந்தையையே புறக்கணித்தார்கள்.
குர்ஆன் கூறுகின்றது: "என் சமுதாயத்தாரே! நீங்கள் (ஏக இறைவனுக்கு) இணை கற்பிப்பதிலிருந்து நான் விலகிக்கொண்டேன். வானங்களையும் பூமியையும் படைத்தவனை நோக்கி, உண்மை வழியில் நின்றவனாக என் முகத்தைத் திருப்பிவிட்டேன். நான் இணைவைப்பவர்களில் ஒருவன் அல்லன்" என்று அவர்கள் கூறினார்கள். (6:78,79)
இப்ராஹீம் தம்முடைய தந்தையிடமும் சமுதாயத்தாரிடமும், "நீங்கள் வணங்குபவற்றிலிருந்து நான் விலகியவன்; என்னைப் படைத்த (இறை)வனைத் தவிர (வேறு யாரையும் நான் வழிபடமாட்டேன்). ஏனெனில், அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டுவான்" என்று கூறியதை எண்ணிப்பாருங்கள். (43:26,27)
இப்ராஹீம் தம் தந்தைக்காகப் பாவமன்னிப்புக் கோரியது, தம் தந்தைக்கு அவர் அளித்த ஒரு வாக்குறுதிக்காகவே அன்றி வேறில்லை. ஆனால், (தம் தந்தையான) அவர் அல்லாஹ் வுக்கு எதிரி என்பது அவருக்குத் தெளிவாகத் தெரிந்தபோது, அதிலிருந்து விலகிக்கொண்டார். இப்ராஹீம் அதிகமாகப் பணிந்து இறைஞ்சுபவரும் சகிப்புத் தன்மை உடையவரும் ஆவார். (9:114)
இப்ராஹீம் ஒரு சமுதாயமாகவும், அல்லாஹ் வுக்கு அடிபணிந்தவராகவும், உண்மை வழியில் நின்றவராகவும் இருந்தார். இணைவைப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. (அல்லாஹ் வாகிய) அவனது அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார். அவன் அவரைத் தேர்வு செய்தான். அவரை நேரான பாதையில் வழிநடத்தினான். (16:120,121)

அறிவீனம் எது?  
------------------------
இதனாலேயே "தன்னை அறியாதவனைத் தவிர வேறு யார் இப்ராஹீமின் சன்மார்க்கத்தைப் புறக்கணிக்கப்போகிறார்?" என்று அல்லாஹ்  முந்திய வசனத்தில் (130) கேள்வி எழுப்புகின்றான். அதாவது இப்ராஹீம் (அலை) அவர்கள் இவ்வுலகில் நேர்வழி காட்டுவதற்காக இளமையிலேயே தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஆவார். இறுதியில் அவர்களைத் தன்னுடைய உற்ற தோழராக அல்லாஹ்  ஆக்கிக்கொண்டான்.
அது மட்டுமன்றி, மறுமை நாளில் நற்பாக்கியம்பெற்ற நல்லடியார்களில் ஒருவராகவும் அவர்கள் திகழ்வார்கள். அத்தகைய ஒருவரின் வழிக்கு மாறுபுரிந்து, உண்மையைக் கைவிட்டு, தீய வழிக்குச் சென்றதன் மூலம், தமது அறியாமையாலும், தீய நடவடிக்கையாலும் தனக்குத்தானே அநீதியிழைத்தவனைத் தவிர வேறு யார் புறக்கணிக்கப்போகிறார்?
இப்ராஹீம் (அலை) அவர்களின் இந்த வழியையும் சன்மார்க்கத்தையும் கைவிட்டு, வழிகேட்டைப் பின்பற்றுவதைவிடப் பெரிய அறிவீனம் வேறென்ன இருக்க இயலும்? அல்லது இந்த அநியாயத்தைவிட மிகப் பெரும் அநியாயம் வேறென்ன இருக்க முடியும்? இதையே, "இணை கற்பித்தல் மிகப் பெரும் அநீதியாகும்" (31:13) என வேறொரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அபுல்ஆலியா மற்றும் கத்தாதா (ரஹ் ) ஆகியோர் கூறியதாவது: இந்த வசனம் (130), யூதர்கள் தொடர்பாக அருளப்பெற்றதாகும். அல்லாஹ் விடமிருந்து வராத ஒரு புது வழியை அவர்கள் உருவாக்கியதோடு மட்டுமன்றி, அதில் ஈடுபட்டு, இப்ராஹீம் (அலை) அவர்களின் சன்மார்க்கத்திற்கு மாறுபுரிந்தனர்.
இந்தக் கூற்றுச் சரியானது என்பதற்கு, "இப்ராஹீம், ஒரு யூதராகவோ கிறித்தவராகவோ இருந்ததில்லை. மாறாக, உண்மை வழியில் நின்றவராகவும், (ஏக இறைவனுக்குக்) கட்டுப்பட்டவராகவுமே இருந்தார். இணைவைப்பாளர்களில் ஒருவராக அவர் இருந்ததில்லை. மக்களில் இப்ராஹீமுடன் அதிகத் தொடர்புடையவர்கள், அவரைப் பின்பற்றியோரும், இந்த (முஹம்மத்) நபியும், இறைநம்பிக்கை கொண்டோருமாவர். அல்லாஹ்  இறைநம்பிக்கையாளர்களின் பாதுகாவலனாவான்" எனும் இறைவசனங்கள் சான்றாக அமைந்துள்ளன. (3:67,68)
அடுத்து "அவருடைய இறைவன் அவரிடம், "நீர் (எமக்குக்) கட்டுப்பட்டு நடந்துகொள்வீராக" என்றான். அதற்கு அவர், "அகிலங்களின் அதிபதி(யாகிய அல்லாஹ் வு)க்குக் கட்டுப்பட்டேன்" என்றார்" என அடுத்த வசனத்தில் (131) அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது தனக்குக் கட்டுப்பட்டு நடக்குமாறும், அடிபணிந்து நடக்குமாறும், தனது விஷயத்தில் மனத்தூய்மையைப் பேணுமாறும் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கு அல்லாஹ்  கட்டளையிட்டான். விதிப்படியும் மார்க்க அடிப்படையிலும் அந்தக் கட்டளையை அவர்கள் நிறைவேற்றினார்கள்.
அடுத்த வசனத்தில் (132), "இப்ராஹீமும் யஅகூபும் தம் பிள்ளைகளுக்கு இதையே அறிவுறுத்தினர்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். (இதற்கு இரண்டு வகையில் பொருள் கூறலாம்.) 1. அல்லாஹ் வுக்கு அடிபணியும் இந்தச் சன்மார்க்கத்தையே பின்பற்றும்படி அறிவுறுத்தினர். (இதன்படி, "இதையே" எனும் பிரதிப் பெயர்ச்சொல் சன்மார்க்கத்தைச் சுட்டும்.)
2. அல்லது அந்தப் பிரதிப் பெயர்ச்சொல், அதற்குமுன் அமைந்துள்ள, "அகிலங்களின் அதிபதி(யாகிய அல்லாஹ் வு)க்குக் கட்டுப்பட்டேன்" என்ற வாக்கியத்தைக் குறிக்கும். (இதன்படி, இப்ராஹீமும் யஅகூபும் இதையே தம் மக்களுக்கு அறிவுறுத்தினர் எனப் பொருள் வரும்.)
அந்தச் சன்மார்க்கத்தை அவர்கள் விரும்பியதாலும், அதன் மீது பேராவல் கொண்டதாலும் இறுதி மூச்சுவரை அதைப் பேணிவந்தார்கள். தமக்குப் பின்னர் தம்முடைய வழித்தோன்றல்களுக்கும் இதையே அறிவுறுத்தினர். இதைத்தான் அல்லாஹ் , "(இப்ராஹீமாகிய) அவர் தமக்குப் பின்னர் (தம் வழித்தோன்றல்களில்) இதையே நிலைத்து நிற்கும் வாக்காக ஆக்கினார்" (43:28) என்று வேறொரு வசனத்தில் இறைவன் குறிப்பிட்டுள்ளான்.

யஅகூப் (அலை)
-----------------------
இப்ராஹீம் (அலை) அவர்களும் அவர்களின் துணைவியார் சாரா (அலை) அவர்களும் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே யஅகூப் (அலை) அவர்கள் பிறந்துவிட்டார்கள் என்பதே பிரபலமான கருத்தாகும். ஏனெனில், "(இப்ராஹீமின் மனைவியாகிய) அவருக்கு நாம் இஸ்ஹாக் பற்றியும், இஸ்ஹாக்குக்குப் பிறகு யஅகூப் பற்றியும் நற்செய்தி கூறினோம்" (11:71) என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ்  கூறியுள்ளான்.
இதில் இஸ்ஹாக் (அலை) அவர்கள் பற்றியும், யஅகூப் (அலை) அவர்கள் பற்றியும் நற்செய்தி இடம்பெற்றுள்ளது.
அது மட்டுமன்றி, "அல் அன்கபூத்" அத்தியாயத்தில், "(இப்ராஹீமாகிய) அவருக்கு இஸ்ஹாக்கையும் யஅகூபையும் வழங்கினோம். அவருடைய வழித்தோன்றல்களுக்கு நபித்துவத்தையும் வேதத்தையும் வழங்கினோம்" (29:27) என்றும், வேறொரு வசனத்தில், "அவருக்கு இஸ்ஹாக்கையும், மேலதிகமாக யஅகூபையும் வழங்கினோம்" (21:72) என்றும் அல்லாஹ்  குறிப்பிட்டுள்ளான்.
யஅகூப் (அலை) அவர்கள் இப்ராஹீம் (அலை) அவர்கள் உயிர் வாழ்ந்த காலத்திலேயே பிறந்துவிட்டார்கள் என்பதை இவையனைத்தும் நிரூபிக்கின்றன. அது மட்டுமன்றி, யஅகூப் (அலை) அவர்கள்தான் (ஜெரூசலத்திலுள்ள) பைத்துல் மக்திஸ் பள்ளிவாசலை நிறுவினார்கள் என முந்தைய வேதங்கள் கூறுகின்றன. (பைத்துல் மக்திஸிற்கு இப்ராஹீம் (அலை) அவர்கள் வந்துபோயிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத் தக்கது.)
அபூதர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: நான் "அல்லாஹ் வின் தூதரே! (பூமியில்) முதன்முதலில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் எது?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "(மக்காவிலுள்ள) அல்மஸ்ஜிதுல் ஹராம்" என்று பதிலளித்தார்கள். "(அதற்குப்) பிறகு எது?" என்று கேட்டேன். அதற்கு, "(ஜெரூசலத்திலுள்ள) பைத்துல் மக்திஸ்" என்று பதிலளித்தார்கள். "அவ்விரண்டுக்குமிடையே எத்தனை (ஆண்டு காலம் இடைவெளி) இருந்தது?" என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், "நாற்பது ஆண்டுகள்" என்று பதிலளித்தார்கள்.
ஆனால், இப்னு ஹிப்பான் (ரஹ் ) அவர்கள், பைத்துல் மக்திஸை நிறுவியவர் சுலைமான் (அலை) அவர்கள்தான் எனக் கருதுகிறார். உண்மையில் சுலைமான் (அலை) அவர்கள் பாழடைந்த பைத்துல் மக்திஸைப் புதுப்பித்துக் கட்டி, அதை அலங்கரித்தார்களே தவிர முதன்முதலில் அதை நிறுவவில்லை. சுலைமான் (அலை) அவர்களுக்கும், இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் நாற்பதாண்டுகள் என இப்னு ஹிப்பான் (ரஹ் ) அவர்கள் கருதுகிறார்கள். இது ஏற்கத் தக்கதன்று. ஏனெனில், சுலைமான் (அலை) அவர்களுக்கும் இப்ராஹீம் (அலை) அவர்களுக்கும் இடைப்பட்ட காலம் பல்லாயிரம் ஆண்டுகளைத் தாண்டுகிறது. அல்லாஹ் வே மிக அறிந்தவன்.
(எனவே, மேற்கண்ட ஹதீஸின்படி, இரு மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டதற்கு இடையே நாற்பதாண்டுகள்தான் இடைவெளி இருந்தது என்றால், அது யஅகூப் (அலை) அவர்கள் நிறுவியதாகத்தான் இருக்கும்.)
இஃதன்றி, யஅகூப் (அலை) அவர்கள் தம் மக்களுக்குக் கூறிய அறிவுரை தொடர்பாக அடுத்த வசனம்தான் (133) பேசுகிறது. ஆகவே, இப்ராஹீம் தம் பிள்ளைகளுக்கும் (இஸ்ஹாக் மற்றும் இஸ்மாயீல் ஆகியோருக்கும்) யஅகூபுக்கும் (பேரப்பிள்ளைகளுக்கும்) அறிவுறுத்தினார் என்று பொருள் கொள்வதே இங்கு பொருத்தமாகும்.

இஸ்லாத்தையே இறைவன் தேர்ந்தெடுத்தான் 
----------------------------------------
அடுத்து "என் மக்களே! அல்லாஹ்  உங்களுக்கு இ(ஸ்லா)ம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்துள்ளான். ஆகவே, (அல்லாஹ் வுக்கு அடிபணியும்) முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்துவிடக் கூடாது (என்றனர்)" என இவ்வசனத்தில் (132) அல்லாஹ்  கூறியுள்ளான்.
அதாவது வாழும் காலத்தில் நல்லறங்கள் செய்யுங்கள்; அதைக் கைவிடாதீர்கள். அப்போதுதான், அந்த நல்ல நிலையிலேயே மரணமடையும் பாக்கியத்தை அல்லாஹ்  உங்களுக்கு வழங்குவான். ஒருவர் எந்த நிலையில் வாழ்ந்தாரோ அதே நிலையில்தான் பெரும்பாலும் அவர் மரணம் அடைவார். எந்த நிலையில் மரணமடைந்தாரோ அதே நிலையில்தான் (மறுமை நாளில்) மீண்டும் (உயிர் கொடுத்து) எழுப்பப்படுவார்.
ஒருவர் நன்மை செய்ய நினைத்தால், அதற்கேற்ற சூழல் அவருக்கு உருவாக்கித் தரப்படுவதுடன், அது அவருக்கு எளிதாக்கப்படும். நற்செயல் புரிய வேண்டும் என்று ஒருவர் உறுதி கொண்டால் அதன் மீது அவர் நிலைத்து நிற்பார். இது இறைவனின் நியதியாகும். பின்வரும் நபிமொழிக்கு இது முரண்படாது:
ஒரு மனிதர் சொர்க்கவாசிகளின் செயலைச் செய்துகொண்டே இருப்பார். இறுதியில், அவருக்கும் சொர்க்கத்திற்கும் இடைப்பட்ட தூரம் இரு கைநீட்டளவோ அல்லது ஒரு முழமோதான் இருக்கும். அதற்குள் அவரது விதி அவரை முந்திவிடும். அதனால் அவர் நரகவாசிகளின் செயலைச் செய்து, அதன் மூலம் நரகத்தில் நுழைந்துவிடுவார். (அதைப் போன்றே வேறு) ஒருவர் நரகவாசிகளின் செயலைச் செய்துகொண்டே இருப்பார். அவருக்கும் நரகத்திற்கும் இடைப்பட்ட தூரம் இரு கைநீட்டளவோ அல்லது ஒரு முழமோதான் இருக்கும். அதற்குள் அவரது விதி அவரை முந்திவிடும். அதனால் அவர் சொர்க்கவாசிகளின் செயலைச் செய்து, அதன் மூலம் சொர்க்கத்தில் நுழைந்துவிடுவார்.
ஏனெனில், இதே ஹதீஸ் வேறு சில அறிவிப்புகளில், "மக்களின் வெளிப் பார்வைக்கு ஒரு மனிதர் சொர்க்கவாசிகளின் செயலைச் செய்துகொண்டே இருப்பார். (அதைப் போன்றே) மக்களின் வெளிப் பார்வைக்கு ஒரு மனிதர் நரகவாசிகளின் செயலைச் செய்துகொண்டே இருப்பார்" என்று இடம்பெற்றுள்ளது.
(அது மக்களின் பார்வைக்குத்தான் நற்செயலாகத் தோன்றுமே ஒழிய உண்மையில் அது நற்செயலாக இருக்காது என்பது இதன் கருத்தாகும்.)
ஓர் இறைவசனத்தில், "யார் (பிறருக்குக்) கொடுத்து, இறையச்சத்தை மேற்கொண்டு, நல்லவற்றை உண்மையாக்குகிறாரோ அவருக்கு வாய்ப்பை எளிதாக்குவோம். யார் கருமித்தனம் செய்து, (இறைவனிடமிருந்து தன்னைத்) தேவையற்றவனாகக் கருதி, நல்லவற்றை நம்ப மறுக்கிறாரோ அவருக்குச் சிரமத்தை எளிதாக்குவோம்" (92:5-10) என்று அல்லாஹ்  கூறியுள்ளான்.
